. 


ஸ்ரீ அப்பர்‌ சுவாமிகளின்‌ 
அற்புதத்‌ திருப்பதிகங்கள்‌ 


சித்திரை சதய குருபூஜை 
நாள்‌: 03-05-2023 
அடியார்கள்‌ அனைவரும்‌ ஒவ்வொரு மாதமும்‌ 
சதய நட்சத்திரம்‌ அன்று 
பாராயணம்‌ செய்து ஈசனருள்‌ பெற அற்பணிப்பு 


சிவார்ப்பணம்‌ - சிவோஹத்‌ தொகுதி - 102 


நான்காம்‌ திருமுறை 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ - சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 1 | ௨8 


1.4.01.திர அதிகை வீரட்டானம்‌ பண்‌ - கொல்லிருவரோசு) 
பதிகப்‌ பலன்கள்‌ : குருவருள்‌ வேண்டி, வயிறு சம்ப்ந்தமான நோய்கள்‌ 
மற்றும்‌ சூலை நோய்‌ தீரப்‌ பாடவும்‌ 
கூற்றாயின வாறு விலக்ககிலீர்‌ 
கொடுமைபல செய்தன நானறியேன்‌ 
ஏற்றாயடிக்‌ கேயிர வும்பகலும்‌ 
பிரியாது வணங்குவ னெப்பொழுதும்‌ 
தோற்றாதென்‌ வயிற்றி னகம்படியே 
குடரோடு துடக்கி முடக்கியிட 
ஆற்றேனடி யேனதி கைக்கெடில 
விரட்டா னத்துறை யம்மானே. 1 


நெஞ்சம்‌ உமக்‌ கேயிட மாகவைத்தேன்‌ 
நினையா தொருபோதும்‌ இருந்தறியேன்‌ 
வஞ்சம்‌ இது வொப்பது கண்டறியேன்‌ 
வயிற்றோடு துடக்கி முடக்கியிட 
நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை 
நணுகாமற்‌ றுரந்து கரந்துமிடீர்‌ 
அஞ்சேலு மென்னீ ரதிகைக்கெடில 
விரட்டா னத்துறை யம்மானே. 2 


பணிந்தாரண பாவங்கள்‌ பாற்றவல்லீர்‌ 
படுவெண்டலை யிற்பலி கொண்டுழல்வீர்‌ 
துணிந்தேயுமக்‌ காட்செய்து வாழலுற்றாற்‌ 
சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர்‌ 
பிணிந்தார்பொடி கொண்டுமெய்‌ பூசவல்லீர்‌ 
பெற்றமேற்றுகந்‌ தீர்சுற்றும்‌ வெண்டலைகொண் 
டணிந்தீரடி கேளதி கைக்கெடில 
விரட்டா னத்துறை யம்மானே. 3 


முன்னம்‌ அடி யேனறி யாமையினான்‌ 
முனிந்தென்னை நலிந்து முடக்கியிடப்‌ 

பின்னையடி யேனுமக்‌ காளும்பட்டேன்‌ 
சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர்‌ 


தன்னையடைந்‌ தார்வினை தீர்ப்பதன்றோ 
தலையாயவர்‌ தங்கட னாவதுதான்‌ 
அன்னநடை யாரதி கைக்கெடில 
வீரட்டா னத்துறை யம்மானே. 


காத்தாள்பவர்‌ காவ லிகழ்ந்தமையாற்‌ 
கரைநின்றவர்‌ கண்டுகொ ளென்றுசொல்லி 
நீத்தாய கயம்புக நூக்கியிட 
நிலைக்கொள்ளும்‌ வழித்துறை யொன்றறியேன்‌ 
வார்த்தையிது வொப்பது கேட்டறியேன்‌ 
வயிற்றோடு துடக்கி முடக்கியிட 
அர்த்தாபுன லாரதி கைக்கெடில 
வீரட்டா னத்துறை யம்மானே. 


சலம்புவொடு தூபம்‌ மறந்தறியேன்‌ 
தமிழோடிசை பாடல்‌ மறந்தறியேன்‌ 
நலந்தீங்கிலு முன்னை மறந்தறியேன்‌ 
உன்னாமம்‌ என்னாவில்‌ மறந்தறியேன்‌ 
உலந்தார்தலை யிற்பலி கொண்டுழல்வாய்‌ 
உடலுள்ளுறு சூலை தவிர்த்தருளாய்‌ 
அலந்தேனடி யேனதி கைக்கெடில 
வீரட்டா னத்துறை யம்மானே. 


உயர்ந்தேன்மனை வாழ்க்கைய மொண்பொருளும்‌ 
ஒருவர்தலை காவ லிலாமையினால்‌ 
வயந்தேயுமக்‌ காட்செய்து வாழலுற்றால்‌ 
வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர்‌ 
பயந்தேயென்‌ வயிற்றி னகம்படியே 
பறித்துப்புரட்‌ டியறுத்‌ தீர்த்திடநான்‌ 
அயர்ந்தேனடி யேனதி கைக்கெடில 
விரட்டா னத்துறை யம்மானே. 


வலித்தேன்மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன்‌ 
வஞ்சம்மன மொன்று மிலாமையினால்‌ 
சலித்தாலொரு வர்துணை யாருமில்லைச்‌ 
சங்கவெண்குழைக்‌ காதுடை யெம்பெருமான்‌ 
கலித்தேயென்‌ வயிற்றி னகம்படியே 
கலக்கிமலக்‌ கிட்டுக்‌ கவர்ந்துதின்ன 
அலுத்தேனடி யேனதி கைக்கெடில 
விரட்டா னத்துறை யம்மானே. 8 


பொன்போல மிளிர்வதொர்‌ மேனியினீர்‌ 
புரிபுன்சடை யீர்மெலி யும்பிறையீர்‌ 
துன்பேகவ லைபிணி யென்றிவற்றை 
நணுகாமற்‌ றுரந்து கரந்துமிடீர்‌ 
என்போலிக ளும்மை யினித்தெளியார்‌ 
அடியார்‌ படுவ திதுவேயாகில்‌ 
அன்பேயமை யும்மதி கைக்கெடில 
வீரட்டா னத்துறை யம்மானே. 9 


போர்த்தாயங்கோ ரானையின்‌ ஈருரிதோல்‌ 
புறங்கா டரங்காநட மாடவல்லாய்‌ 
ஆர்த்தானரக்‌ கன்றனை மால்வரைக்கழ்‌ 
அடர்த்திட்‌ டருள்செய்த வதுகருதாய்‌ 
வேர்த்தும்புரண்டும்‌ விழுந்தும்‌ எழுந்தால்‌ 
என்வேதனை யான விலக்கியிடாய்‌ 
ஆர்த்தார்புனல்‌ கூழதி கைக்கெடில 
வீரட்டா னத்துறை யம்மானே. 10 


இப்பதிகம்‌ சூலைநோய்‌ தீர ஓதி யருளப்பட்டது. 
திருச்சிற்றம்பலம்‌ 


2.4.02. திருஅதிகை வீரட்டானம்‌ | பண்‌:காந்தாரம்‌ ரவரோகு) 


பதிகப்‌ பலன்கள்‌ : விலங்குகள்‌ மற்றும்‌ மனதினால்‌ வரும்‌ துயர்‌ , பயம்‌ 
நீங்க ஒத வேண்டிய பதிகம்‌ 


சுண்ணவெண்‌ சந்தனச்‌ சாந்துஞ்‌ சுடர்த்திங்கட்‌ சூளா மணியும்‌ 
வண்ண உரிவை யுடையும்‌ வளரும்‌ பவள நிறமும்‌ 

அண்ண லரண்முர ணேறும்‌ அகலம்‌ வளாய அரவும்‌ 

திண்ணன்‌ கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 
அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 1 


பூண்டதொர்‌ கேழ லெயிறும்‌ பொன்றிக மூமை புரள 

நீண்டதிண்‌ டோள்சலஞ்‌ சூழ்ந்து நிலாக்கதிர்‌ போலவெண்‌ ணூலும்‌ 
காண்டகு புள்ளின்‌ சிறகுங்‌ கலந்த கட்டங்கக்‌ கொடியும்‌ 

ஈண்டு கெடிலப்‌ புனலு முடையர்‌ ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 2 


ஒத்த வடத்திள நாக முருத்திர பட்ட மிரண்டும்‌ 

முத்து வடக்கண்‌ டிகையு முளைத்தெழு மூவிலை வேலும்‌ 
சித்த வடமு மதிகைச்‌ சேணுயர்‌ விட்டல்‌ சூழ்ந்து 

தத்துங்‌ கெடிலப்‌ புனலு முடையார்‌ ரொருவர்‌ தமர்தாம்‌ 

அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 3 


மடமான்‌ மறிபொற்‌ ' கலையு மழுப்பாம்‌ பொருகையில்‌ வீணை 
குடமால்‌ வரையதிண்‌ டோளுங்‌ குனிசிலைக்‌ கூத்தின்‌ பயில்வும்‌ 
இடமால்‌ தழுவிய பாக மிருநில னேற்ற சுவடும்‌ 

தடமார்‌ கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 4 


பலபல காமத்த ராகிப்‌ பதைத்தெழு வார்மனத்‌ துள்ளே 

கலமலக்‌ இட்டுத்‌ தரியுங்‌ கணபதி யென்னுங்‌ களிறும்‌ 

வலமேந்‌ திரண்டு சுடரும்‌ வான்கயி லாய மலையும்‌ 

நலமார்‌ கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 5 


கரந்தன கொள்ளி விளக்குங்‌ கறங்கு துடியின்‌ முழக்கும்‌ 

பரந்த பதினெண்‌ கணமும்‌ பயின்றறி யாதன பாட்டும்‌ 
அரங்கிடை நூலறி வாள ரறியப்‌ படாததொர்‌ கூத்தும்‌ 

நிரந்த கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 6 


கொலைவரி வேங்கை யதளுங்‌ குலவோ டிலங்குபொற்‌ றோடும்‌ 
விலைபெறு சங்கக்‌ குழையும்‌ விலையில்‌ கபாலக்‌ கலனும்‌ 
மலைமகள்‌ கைக்கொண்ட மார்பும்‌ மணியார்ந்‌ இலங்கு மிடறும்‌ 
உலவு கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவ தியாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 7 


ஆடல்‌ புரிந்த நிலையும்‌ அரையி லசைத்த அரவும்‌ 

பாடல்‌ பயின்றபல்‌ பூதம்‌ பல்லா யிரங்கொள்‌ கருவி 

நாடற்‌ கரியதொர்‌ கூத்தும்‌ நன்குயர்‌ வீரட்டஞ்‌ சூழ்ந்து 

ஒடுங்‌ கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவதி யாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 8 


சூழு மரவத்‌ துகிலுந்‌ துகில்கிழி கோவணக்‌ கீளும்‌ 

யாழின்‌ மொழியவ எஞ்ச அஞ்சா தருவரை போன்ற 

வேழ முரித்த நிலையும்‌ விரிபொழில்‌ வீரட்டஞ்‌ சூழ்ந்து 

தாழுங்‌ கெடிலப்‌ புனலு மூடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவதி யாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 9 


நரம்பெழு கைகள்‌ பிடித்து நங்கை நடுங்க மலையை 

உரங்களெல்‌ லாங்கொண்‌ டெடுத்தா னொன்பது மொன்று மலற 
வரங்கள்‌ கொடுத்தருள்‌ செய்வான்‌ வளர்பொழில்‌ வீரட்டஞ்‌ சூழ்ந்து 
நிரம்பு கெடிலப்‌ புனலு முடையா ரொருவர்‌ தமர்நாம்‌ 

அஞ்சுவதி யாதொன்று மில்லை அஞ்ச வருவது மில்லை. 10 


இப்பதிகம்‌ சமணர்களேவிய யானை அஞ்சும்படி ஓதியருளப்‌ பட்டது. 
திருச்சிற்றம்பலம்‌ 


3.4.03. வையா பண்‌ - காந்காரம்‌ ௬வரோசு 


பதிகப்‌ பலன்கள்‌ : இறைவனுடைய காட்சியைப்பெற 
ஒத வேண்டிய பதிகம்‌ 


மாதர்ப்‌ பிறைக்கண்ணி யானை மலையான்‌ மகளொடும்‌ பாடிப்‌ 
போதொடு நீர்சுமந்‌ தேத்திப்‌ புகுவா ரவர்பின்‌ புகுவேன்‌ 

யாதுஞ்‌ சுவடு படாமல்‌ ஐயா றடைகின்ற போது 

காதன்‌ மடப்பிடி யோடுங்‌ களிறு வருவன கண்டேன்‌ 

கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ 1 


போழிளங்‌ கண்ணியி னானைப்‌ பூந்துகி லாளொடும்‌ பாடி 
வாழியம்‌ போற்றியென்‌ றேத்தி வட்டமிட்‌ டாடா வருவேன்‌ 
அழி வலவனின்‌ றேத்தும்‌ ஐயா றடைகின்ற போது 

கோழி பெடையொடுங்‌ கூடிக்‌ குளிர்ந்து வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 2 


எரிப்பிறைக்‌ கண்ணியி னானை யேந்திழை யாளொடும்‌ பாடி 
மரித்த விலயங்க ளிட்டு முகமலர்ந்‌ தாடா வருவேன்‌ 
அரித்தொ முகும்வெள்‌ ளருவி ஐயா றடைகின்றபோது 
வரிக்குயில்‌ பேடையொ டாடி வைகி வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 3 


பிறையிளங்‌ கண்ணியி னானைப்‌ பெய்வளை யாளொடும்‌ பாடித்‌ 
துறையிளம்‌ பன்மலர்‌ தூவித்‌ தோளைக்‌ குளிரத்‌ தொழுவேன்‌ 
அறையிளம்‌ பூங்குயி லாலும்‌ ஐயா றடைகின்ற போது 
சிறையிளம்‌ பேடையொ டாடிச்‌ சேவல்‌ வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 4 


ஏடு மதிக்கண்ணி யானை யேந்திழை யாளொடும்‌ பாடிக்‌ 
காடொடு நாடு மலையுங்‌ கைதொழு தாடா வருவேன்‌ 

ஆட லமர்ந்துறை கின்ற ஜயா றடைகின்ற போது 

பேடை மயிலொடுங்‌ கூடிப்‌ பிணைந்து வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 5 


தண்மதிக்‌ கண்ணியி னானைத்‌ தையனல்‌ லாளொடும்‌ பாடி 
உண்மெலி சிந்தைய னாகி யுணரா வுருகா வருவேன்‌ 

அண்ண லமர்ந்துறை கின்ற ஐயா றடைகின்ற போது 
வண்ணப்‌ பகன்றிலொ டாடி வைகி வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 5 


கடிமதிக்‌ கண்ணியி னானைக்‌ காரிகை யாளொடும்‌ பாடி 
வடிவொடு வண்ண மிரண்டும்‌ வாய்வேண்‌ டுவசொல்லி வாழ்வேன்‌ 
அடியிணை ஆர்க்குங்‌ கழலான்‌ ஐயா றடைகின்ற போது 
இடிகுர லன்னதொ ரேன மிசைந்து வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 7 


விரும்பு மதிக்கண்ணி யானை மெல்லிய லாளொடும்‌ பாடிப்‌ 
பெரும்புலர்‌ காலை யெழுந்து பெறுமலர்‌ கொய்யா வருவேன்‌ 
அருங்கலம்‌ பொன்மணி யுந்தும்‌ ஐயா றடைகின்ற போது 
கருங்கலை பேடையொ டாடிக்‌ கலந்து வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திராப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 8 


முற்பிறைக்‌ கண்ணியி னானை மொய்குழ லாளொடும்‌ பாடிப்‌ 
பற்றிக்‌ கயிறறுக்‌ கில்லேன்‌ பாடியும்‌ ஆடா வருவேன்‌ 
அற்றருள்‌ பெற்றுநின்‌ றாரோ டையா றடைகின்ற போது 
நற்றுணைப்‌ பேடையொ டாடி நாரை வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 9 


திங்கள்‌ மதிக்கண்ணி யானைத்‌ தேமொழி யாளொடும்‌ பாடி 
எங்கருள்‌ நல்குங்கொ லெந்தை யெனக்கினி யென்னா வருவனே 
அங்கிள மங்கைய ராடும்‌ ஜயா றடைகின்ற போது 

பைங்கிளி பேடையொ டாடிப்‌ பறந்து வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 10 


வளர்மதிக்‌ கண்ணியி னானை வார்குழ லாளொடும்‌ பாடிக்‌ 
களவு படாததொர்‌ காலங்‌ காண்பான்‌ கடைக்கணிக்‌ கின்றேன்‌ 
அளவு படாதரொ ரன்போ டையா றடைகின்ற போது 

இளமண நாகு தழுவி யேறு வருவன கண்டேன்‌ 

கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌ . 11 


கயிலாயக்‌ காட்சி பெற்ற பதிகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ - சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 8 | ௨86. 


4..4.09. அங்கமாலை : பண்‌ - சாதாரி ( பந்துவராளி 
பதிகப்‌ பலன்கள்‌ : உடலில்‌ உள்ள அங்கங்களின்‌ உண்மையான 


பயனை விளக்கும்‌ பதிகம்‌, நம்‌ பிறந்த பயனான மோட்சம்‌ பெற 


தலையே நீவணங்காய்‌ - தலை 

மாலை தலைக்‌ கணிந்து 

தலையா லேபலி தேருந்‌ தலைவனைத்‌ 

தலையே நீவணங்காய்‌ . 1 


கண்காள்‌ காண்மின்களோ - கடல்‌ 

நஞ்சுண்ட கண்டன்‌ றன்னை 

எண்டோள்‌ வீசிநின்‌ றாடும்‌ பிரான்றன்னைக்‌ 
கண்காள்‌ காண்மின்களோ. 2 


செவிகாள்‌ கேண்மின்களோ - சிவன்‌ 

எம்மிறை செம்பவள 

எரிபோல்‌ மேனிப்பி ரான்திறம்‌ எப்போதுஞ்‌ 
செவிகாள்‌ கேண்மின்களோ. 3 


மூக்கே நீமுரலாய்‌ - முது 

காடுறை முக்கணனை 

வாக்கே நோக்கிய மங்கைம ணாளனை 

மூக்கே நீ முரலாய்‌ . 4 


வாயே வாழ்த்துகண்டாய்‌ - மத 

யானை யுரிபோர்த்துப்‌ 

பேய்வாழ்‌ காட்டகத்‌ தாடும்பி ரான்றன்னை 

வாயே வாழ்த்து கண்டாய்‌ . 5 


நெஞ்சே நீநினையாய்‌ - நிமிர்‌ 

புன்சடை நின்மலனை 

மஞ்சா டும்மலை மங்கை மணாளனை 

நெஞ்சே நீநினையாய்‌ . 6 


கைகாள்‌ கூப்பித்தொழீர்‌ - கடி 

மாமலர்‌ தூவிநின்று 

பைவாய்ப்‌ பாம்பரை யார்த்த பரமனைக்‌ 

கைகாள்‌ கூப்பித்தொழீர்‌ . 7 


அக்கை யாற்பயனென்‌ - அரன்‌ 

கோயில்‌ வலம்வந்து 

பூக்கை யாலட்டிப்‌ போற்றியென்‌ னாதவிவ்‌ 

ஆக்கை யாற்பயனென்‌ . 8 


கால்க ளாற்பயனென்‌ - கறைக்‌ 

கண்ட னுறைகோயில்‌ 

கோலக்‌ கோபுரக்‌ கோகர ணஞ்சுழாக்‌ 

கால்க ளாற்பயனென்‌ . 9 


உற்றா ராருளரோ - உயிர்‌ 

கொண்டு போம்பொழுது 

குற்றா லத்துறை கூத்தனல்‌ லால்நமக்கு 

உற்றா ராருளரோ. 10 


இறுமாந்‌ திருப்பன்கொலோ - ஈசன்‌ 

பல்கணத்‌ தெண்ணப்பட்டுச்‌ 

சிறுமா னேந்திதன்‌ சேவடிக்‌ கீழ்ச்சென்றங்கு 

இறுமாந்‌ திருப்பன்கொலோ. 11 


தேடிக்‌ கண்டுகொண்டேன்‌ - திரு 

மாலொடு நான்முகனும்‌ 

தேடித்‌ தேடொணாத்‌ தேவனை யென்னுளே 

தேடிக்‌ கண்டுகொண்டேன்‌ . 12 


திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌-சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 10 | 28௨ 


5.4.011. நமச்சிவாயப்பகிகம்‌ | பண்‌ - காந்தார பஞ்சமம்‌ 


பதிகப்‌ பலன்கள்‌: உலகியல்‌ ம்ற்றும்‌ அருள்‌ கல்வி பெற, தண்ணிரினால்‌ 
வரும்‌ துன்பம்‌ நீங்க ஒத வேண்டிய பதிகம்‌ 


சொற்றுணை வேதியன்‌ சோதி வானவன்‌ 

பொற்றுணைத்‌ திருந்தடி பொருந்தக்‌ கைதொழக்‌ 

கற்றுணைப்‌ பூட்டியோர்‌ கடலிற்‌ பாய்ச்சினும்‌ 

நற்றுணை யாவது நமச்சி வாயவே. 1 


பூவினுக்‌ கருங்கலம்‌ பொங்கு தாமரை ' 
ஆவினுக்‌ கருங்கலம்‌ அரன்‌அஞ்‌ சாடுதல்‌ 
கோவினுக்‌ கருங்கலங்‌ கோட்ட மில்லது 


நாவினுக்‌ கருங்கலம்‌ நமச்சி வாயவே. 2 


விண்ணுற அடுக்கிய விறகின்‌ வெவ்வழல்‌ 

உண்ணிய புலெவை யொன்று மில்லையாம்‌ 

பண்ணிய வுலகினிற்‌ பயின்ற பாவத்தை 

நண்ணிநின்‌ நறுப்பது நமச்சி வாயவே. 3 


இடுக்கண்பட்‌ டிருக்கனு மிரந்தி யாரையும்‌ 

விடுக்கிற்‌ பிரானென்று வினவுவோ மல்லோம்‌ 

அடுக்கற்கீழ்க்‌ கிடக்கினு மருளின்‌ நாமுற்ற 

நடுக்கத்தைக்‌ கெடுப்பது நமச்சி வாயவே. 4 
வெந்தநீ றருங்கலம்‌ விரதி கட்கெலாம்‌ 

அந்தணர்க்‌ கருங்கலம்‌ அருமறை யாறங்கம்‌ 

திங்களுக்‌ கருங்கலந்‌ திகழு நீண்முடி 

நங்களுக்‌ கருங்கலம்‌ நமச்சி வாயவே. 5 


சலமிலன்‌ சங்கரன்‌ சார்ந்த வர்க்கலால்‌ 

நலமிலன்‌ நாடொறு நல்கு வான்நலன்‌ 

குலமில ராகிலுங்‌ குலத்துக்‌ கேற்பதோர்‌ 

நலமிகக்‌ கொடுப்பது நமச்சி வாயவே. 6 


விடினா ௬லகினில்‌ விழுமிய தொண்டர்கள்‌ 

கூடினா ரந்நெறி கூடிச்‌ சென்றலும்‌ 

ஓடினே னோடிச்சென்‌ றுருவங்‌ காண்டலும்‌ 

நாடினேன்‌ நாடிற்று நமச்சி வாயவே. 7 


இல்லக விளக்கது இருள்கெ டுப்பது 
சொல்லக விளக்கது சோதி யுள்ளது 
பல்லக விளக்கது பலருங்‌ காண்பது 


நல்லக விளக்கது நமச்சி வாயவே. 8 


முன்னெறி யாகிய முதல்வன்‌ முக்கணன்‌ 
தன்னெறி யேசர ணாதல்‌ திண்ணமே 
அந்நெறி யேசென்றங்‌ கடைந்த வர்க்கெலாம்‌ 


நன்னெறி யாவது நமச்சி வாயவே. 9 


மாப்பிணை தழுவிய மாதொர்‌ பாகத்தன்‌ 

பூப்பிணை திருந்தடி பொருந்தக்‌ கைதொழ 

நாப்பிணை தழுவிய நமச்சி வாயப்பத்து 

ஏத்தவல்‌ லார்தமக்கு இடுக்கன்‌ இல்லையே. 10 


இது சமணர்கள்‌ கற்றூணிற்‌ கட்டிக்‌ கடலிலே வீழ்த்தின போது 
ஓதி அருளப்பட்டது. 
திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ - சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 12 | 22௨ 


6.4.015. பொது - பாவநாசக்‌ ப்பதிகம்‌ 


பண்‌ - பழம்பஞ்சுரம்‌ (சங்கராபரணம்‌) 
பதிகப்‌ பலன்கள்‌: நம்‌ பாவங்கள்‌ நீங்க வேண்டி ஒத வேண்டிய பதிகம்‌ 


பற்றற்‌ றார்சேர்‌ பழம்பதியைப்‌ பாசூர்‌ நிலாய பவளத்தைச்‌ 

சிற்றம்‌ பலத்தெந்‌ திக்ழ்கனியைத்‌ தீண்டற்‌ கரிய திருவுருவை 
வெற்றி யூரில்‌ விரிசுடரை விமலர்‌ கோனைத்‌ திரைகழ்ந்த 

ஒற்றி யூரெம்‌ உத்தமனை உள்ளத்‌ துள்ளே வைத்தேனே. 1 
ஆனைக்‌ காவி லணங்கினை ஆரூர்‌ நிலாய அம்மானைக்‌ 

கானப்‌ பேரூர்க்‌ கட்டியைக்‌ கானூர்‌ முளைத்த கரும்பினை 

வானம்‌ பேரார்‌ வந்தேத்தும்‌ வாய்மூர்‌ வாழும்‌ வலம்புரியை 


மானக்‌ கயிலை மழகளிற்றை மதியைச்‌ சுடரை மறவேனே. 2 


மதியங்‌ கண்ணி ஞாயிற்றை மயக்கந்‌ தீர்க்கும்‌ மருந்தினை 

அதிகை மூதா ரரசினை ஐயா றமர்ந்த வையனை 

விதியை புகழை வானோர்கள்‌ வேண்டித்‌ தேடும்‌ விளக்கினை 
நெதியை ஞானக்‌ கொழுந்தினை நினைந்தேற்‌ குள்ளம்‌ நிறைந்ததே.3 


புறம்ப யத்தெம்‌ முத்தினைப்‌ புகலூ ரிலங்கு பொன்னினை 

உறந்தை யோங்கு சிராப்பள்ளி யுலகம்‌ விளக்கு ஞாயிற்றைக்‌ 
கறங்கு மருவிக்‌ கழுக்குன்றிற்‌ காண்பார்‌ காணுங்‌ கண்ணானை 
அறஞ்ச ழதிகை வீரட்டத்‌ தரிமா னேற்றை யடைந்தேனே. 4 
கோலக்‌ காவிற்‌ குருமணியைக்‌ குடமூக்‌ குறையும்‌ விடமுணியை 
அலங்‌ காட்டி. லந்தேனை யமரர்‌ சென்னி யாய்மலரைப்‌ 

பாலிற்‌ நிகழும்‌ பைங்கனியைப்‌ பராய்த்‌ துறையெம்‌ பசும்பொன்னைச்‌ 


சூலத்‌ தானைத்‌ துணையிலியைத்‌ தோளைக்‌ குளிரத்‌ தொழுதேனே.5 


மருக லுறைமா ணிக்கத்தை வலன்‌ சுழியின்‌ மாலையைக்‌ 
கருகா வூரிற்‌ கற்பகத்தைக்‌ காண்டற்‌ கரிய கதிரொளியைப்‌ 
பெருவே ஸளூரெம்‌ பிறப்பிலியைப்‌ பேணு வார்கள்‌ பிரிவரிய 
திருவாஞ்‌ சியத்தெஞ்‌ செல்வனைச்‌ சிந்தை யுள்ளே வைத்தேனே. 6 


எழிலார்‌ இராச சிங்கத்தை இமேச்‌ சுரத்தெம்‌ எழிலேற்றைக்‌ 
குழலார்‌ கோதை வரைமார்பிற்‌ குற்றா லத்தெங்‌ கூத்தனை 
நிழலார்‌ சோலை நெடுங்களத்து நிலாய நித்த மணாளனை 
அழலார்‌ வண்ணத்‌ தம்மானை அன்பி லணைத்து வைத்தேனே .7 


மாலை தோன்றும்‌ வளர்மதியை ல்பவ்ளு இறையும்‌ மணாளனை 
அலைக்‌ கரும்பி னின்சாற்றை அன்னர்‌ எவை உர அல்லும்‌ 
சோலைத்‌ துருத்தி நகர்மேய சுடரிற்‌ றிகழுந்‌ துளக்கிலியை 
மேலை வானோர்‌ பெருமானை விருப்பால்‌ விழுங்கி யிட்டேனே. 8 


சோற்றுத்‌ துறையெஞ்‌ சோதியைத்‌ அருத்தி மேய தூமணியை 
ஆற்றிற்‌ பழனத்‌ தம்மானை ஆல வாயெம்‌ மருமணியை 

நீற்றிற்‌ பொலிந்த நிமிர்திண்டோள்‌ நெய்த்தா னத்தென்‌ நிலாச்சுடரைத்‌ 
தோற்றக்‌ கடலையட லேற்றைத்‌ தோளைக்‌ குளிரத்‌ தொழுதேனே.9 


புத்தா ௬ுறையும்‌ புனிதனைப்‌ பூவ ணத்தெம்‌ போரேற்றை 

வித்தாய்‌ மிழலை முளைத்தானை வேள்விக்‌ குடியெம்‌ வேதியனைப்‌ 
பொய்த்தார்‌ புரமூன்‌ றெரித்தானைப்‌ பொதியின்‌ மேய புராணனை 
வைத்தே னென்றன்‌ மனத்துள்ளே மாத்தூர்‌ மேய மருந்தையே 10 


முந்தித்‌ தானே முளைத்தானை மூரி வெள்ளே றூர்ந்தானை 

அந்திச்‌ செவ்வான்‌ படியானை அரக்க னாற்ற லழித்தானைச்‌ 

சிந்தை வெள்ளப்‌ புனலாட்டிச்‌ செஞ்சொன்‌ மாலை யடிச்சேர்த்தி 
எந்தை பெம்மா னென்னெம்மா னென்பார்‌ பாவ நாசமே. 11 


திருச்சிற்றம்பலம்‌ 


பதிகப்‌ பலன்கள்‌ : உலகியல்‌ மற்றும்‌ அருள்‌ கல்வி பெற, 
தண்ணிரினால்‌ வரும்‌ துன்பம்‌ நீங்க ஒத வேண்டிய பதிகம்‌ 


ஒன்றுகொ லாமவர்‌ சிந்தை யுயர்வரை 
ஒன்றுகொ லாமுய ரும்மதி சூடுவர்‌ 
ஒன்றுகொ லாமிடு வெண்டலை கையது 


ஒன்றுகொ லாமவ நேர்வது தானே. 1 


இரண்டுகொ லாமிமை யோர்தொழு பாதம்‌ 

இரண்டுகொ லாமிலங்‌ குங்குழை பெண்ணாண்‌ 

இரண்டுகொ லாமுரு வஞ்சிறு மான்மழு 

இரண்டுகொ லாமவ ரெய்தின தாமே. 2 


மூன்றுகொ லாமவர்‌ கண்ணுத லாவன 
மூன்றுகொ லாமவர்‌ சூலத்தின்‌ மொய்யிலை 
மூன்றுகொ லாங்கணை கையது வின்னாண்‌ 


மூன்றுகொ லாம்புர மெய்தன தாமே. 3 


நாலுகொ லாமவர்‌ தம்முக மாவன 
நாலுகொ லாஞ்சன ஸனம்முதற்‌ றோற்றமும்‌ 
நாலுகொ லாமவ நூர்தியின்‌ பாதங்கள்‌ 


நாலுகொ லாமறை பாடின தாமே. 4 


அஞ்சுகொ லாமவ ராடர வின்படம்‌ 
அஞ்சுகொ லாமவர்‌ வெல்புல னாவன 
அஞ்சுகொ லாமவர்‌ காயப்பட்‌ டான்‌கணை 


அஞ்சுகொ லாமவ ராடின தாமே. 5 


அறுகொ லாமவ ரங்கம்‌ படைத்தன 
அறுகொ லாமவர்‌ தம்மக னார்முகம்‌ 
அறுகொ லாமவர்‌ தார்மிசை வண்டின்கால்‌ 


அறுகொ லாஞ்சுவை யாக்கை தாமே. 6 


ஏழுகொ லாமவ ரூழி படைத்தன 

ஏழுகொ லாமவர்‌ கண்ட விருங்கடல்‌ 

ஏழுகொ லாமவ ராளு முலகங்கள்‌ 

ஏழுகொ லாம்‌ இசை யாக்கின தாமே. 7 


எட்டுக்கொ லாமவ ரீறில்‌ பெருங்குணம்‌ 
எட்டுக்கொ லாமவர்‌ சூடு மினமலர்‌ 
எட்டுக்கொ லாமவர்‌ தோளிணை யாவன 


எட்டுக்கொ லாந்திசை யாக்கன தாமே. 8 


ஒன்பது போல்வர்‌ வாசல்‌ வகுத்தன 
ஒன்பது போலவர்‌ மார்பினில்‌ நூலிழை 
ஒன்பது போலவர்‌ கோலக்‌ குழற்சடை 


ஒன்பது போலவர்‌ பாரிடந்‌ தானே. 9 


பத்துக்கொ லாமவர்‌ பாம்பின்கண்‌ பாம்பின்பல்‌ 
பத்துக்கொ லாமெயி றுந்நெரிந்‌ துக்கன 
பத்துக்கொ லாமவர்‌ காயப்பட்‌ டான்றலை 


பத்துக்கொ லாமடி யார்செய்கை தானே. 10 


இது அப்பூதிநாயனார்‌ புத்திரரைத்‌ தீண்டிய அரவின்‌ விஷம்‌ நீங்கும்படி 
அருளிச்‌ செய்யப்‌ பட்டது. 
திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ - சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 16 | 28௨ 


8.4.021 வாரூர்‌ - வாதிரைச்‌ ப்பதிகம்‌ 
பண்‌ - குறிஞ்சி (ஹரிகாம்போதி) 
பதிகப்‌ பலன்கள்‌ : வாரூரின்‌ வாதிரை சிறப்பு பர்‌ 
கூறுவதால்‌ னின்‌ அருளைப்பெ வேண்டிய பதிகம்‌ 
முத்து விதான மணிப்பொற்‌ கவரி முறையாலே 
பத்தர்க ளோடு பாவையர்‌ சூழப்‌ பலிப்பின்னே 
வித்தகக்‌ கோல வெண்டலை மாலை விரதிகள்‌ 


அத்த னாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 1 


நணியார்‌ சேயார்‌ நல்லார்‌ தீயார்‌ நாடோறும்‌ 
பிணிதான்‌ தீருமென்று பிறங்கிக்‌ கிடப்பாரும்‌ 
மணியே பொன்னே மைந்தா மணாளா என்பார்கட்கு 


அணியா னாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 2 


வீதிகள்‌ தோறும்‌ வெண்கொடி யோடு விதானங்கள்‌ 
சோதிகள்‌ விட்டுச்‌ சுடர்மா மணிக ளொளிதோன்றச்‌ 
சாதிக ளாய பவளமு முத்துத்‌ தாமங்கள்‌ 


ஆதி யாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ .. 3 


குணங்கள்‌ பேசிக்‌ கூடிப்‌ பாடித்‌ தொண்டர்கள்‌ 
பிணங்கித்‌ தம்மிற்‌ பித்தரைப்‌ போலப்‌ பிதற்றுவார்‌ 
வணங்கி நின்று வானவர்‌ வந்து வைகலும்‌ 


அணங்க னாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 4 


நிலவெண்‌ சங்கும்‌ பறையும்‌ ஆர்ப்ப நிற்கில்லாப்‌ 
பலரு மிட்ட கல்ல வடங்கள்‌ பரந்தெங்கும்‌ 
கலவ மஞ்ஞை காரென்‌ றெண்ணிக்‌ களித்துவந்‌ 


தலம ராரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 5 


விம்மா வெருவா விழியாத்‌ தெழியா வெருட்டுவார்‌ 
தம்மாண்‌ .பிலராய்த்‌ தரியார்‌ தலையான்‌ முட்டுவார்‌ 
எம்மா னீச னெந்தை யெனப்ப னென்பார்கட்கு 


அம்மா னாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 6 


செந்துவர்‌ வாயார்‌ செல்வன சேவடி சிந்திப்பார்‌ 

மைந்தர்க ளோடு மங்கையர்‌ கூடி மயங்குவார்‌ 

இந்திர னாதி வானவர்‌ சத்த ரெடுத்தேத்தும்‌ 

அந்திர னாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 7 


முடிகள்‌ வணங்கி மூவா தார்கண்‌ முன்செல்ல 
வடிகொள்‌ வேய்த்தோள்‌ வான்‌ அர மங்கையர்‌ பின்செல்லப்‌ 
பொடிகள்‌ பூசிப்‌ பாடுந்‌ தொண்டர்‌ புடைசூழ 


அடிக ளாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 8 


துன்பம்‌ நும்மைத்‌ தொழாத நாள்க ளென்பாரும்‌ 
இன்பம்‌ நும்மை யேத்து நாள்க ளென்பாரும்‌ 
நும்பின்‌ எம்மை நுழையப்‌ பணியே யென்பாரும்‌ 


அன்ப னாரூ ராதிரை நாளா லதுவண்ணம்‌ . 9 


பாரூர்‌ பெளவத்‌ தானைப்‌ பத்தர்‌ பணிந்தேத்தச்‌ 
சீரூர்‌ பாட லாட லறாத செம்மாப்பார்ந்‌ 
தோரூ ரொழியா துலக மெங்கு மெடுத்தேத்தும்‌ 
ஆரூ ரன்ற னாதிரை நாளா லதுவண்ணம்‌ , 10 
குறிப்பு: திரு - என்ற அடைமொழியில்‌ 2-நட்சத்திரங்கள்‌ மட்டுமே 1.திருவாதிரை 
2. திருவோணம்‌ இவ்விரண்டூம்‌ இறைவனுடையது. 
மாதா மாதம்‌ திருவாதிரையில்‌ இப்ப்திகம்‌ முறை பாடுவது மிகசிறப்பு. 


திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ -சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 18 | Page. 


9.4.081. கோயில்‌: விருத்தம்‌ 
பதிகப்‌ பலன்கள்‌ : றைவனின்‌ வ ம்மை ஆட்கொள்ள 
வேண்டிய பதிகம்‌ 
பண்‌: இந்தளம்‌ - மா மா கெளளை 
கருநட்ட கண்டனை அண்டத்‌ தலைவனைக்‌ கற்பகத்தைச்‌ 
செருநட்ட மும்மதி லெய்யவல்‌ லானைச்செந்‌ தீமுழங்கத்‌ 
திருநட்ட மாடியைத்‌ தில்லைக்‌ கிறையைச்சிற்‌ றம்பலத்துப்‌ 


பெருநட்ட மாடியை வானவர்‌ கோனென்று வாழ்த்துவனே. 1 


ஒன்றி யிருந்து நினைமின்க ளுந்தமக்‌ கூன மில்லைக்‌ 

கன்றிய காலனைக்‌ காலாற்‌ கடிந்தா னடிய வற்காச்‌ 

சென்று தொழுமின்கள்‌ தில்லையுட்‌ சிற்றம்‌ பலத்துநட்டம்‌ 
என்றுவந்‌ தாயென்னு மெம்பெரு மான்றன்‌ திருக்‌ குறிப்பே. 2 


கன்மன வீர்கழி யுங்கருத்‌ தேசொல்லிக்‌ காண்பதென்னே 
நன்மன வர்நவில்‌ தில்லையுட்‌ சிற்றம்‌ பலத்துநட்டம்‌ 
பொன்மலை யில்வெள்ளிக்‌ குன்றது போலப்‌ பொலிந்திலங்கி 


என்மன மேயொன்றிப்‌ புக்கனன்‌ போந்த சுவடில்லையே. 3 


குனித்த புருவமுங்‌ கொவ்வைச்செவ்‌ ' வாயிற்‌ குமிண்சிரிப்பும்‌ 
பனித்த சடையும்‌ பவளம்போன்‌ மேனியிற்‌ பால்வெண்ணறும்‌ 
இனித்த முடைய எடுத்தபொற்‌ பாதமுங்‌ காணப்பெற்றால்‌ 
மனித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவதே யிந்த மாநிலத்தே. 4 


வாய்த்தது நந்தமக்‌ கதோர்‌ பிறவி மதித்திடுமின்‌ 
பார்த்தற்குப்‌ பாசு பதமருள்‌ செய்தவன்‌ பத்தருள்ளீர்‌ 

கோத்தன்று முப்புரந்‌ தவளைத்‌ தான்தில்லை யம்பலத்துக்‌ 
கூத்தனுக்‌ காட்பட்‌ டிருப்பதன்‌ றோநந்தங்‌ கூழைமையே. 5 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ - சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 19 | 28௨ 


பூத்தன பொற்சடை பொன்போன்‌ மிளிரப்‌ புரிகணங்கள்‌ 
ஆர்த்தன கொட்டி யரித்தன பல்குறட்‌ பூதகணம்‌ 

தேத்தென என்றிசை வண்டுகள்‌ பாடுசிற்‌ றம்பலத்துக்‌ 
கூத்தனிற்‌ கூத்துவல்‌ லாருள ரோவென்றன்‌ கோல்வளைக்கே.6 


முடிகொண்ட மத்தமும்‌ மூக்கண்ணின்‌ நோக்கு முறுவலிப்பும்‌ 
துடிகொண்ட கையுந்‌ துதைந்தவெண்‌ ணீறுஞ்‌ சுரிகுழலாள்‌ 
படிகொண்ட பாகமும்‌ பாய்புலித்‌ தோலுமென்‌ பாவிநெஞ்சில்‌ 


குடிகொண்ட வாதில்லை யம்பலக்‌ கூத்தன்‌ குரைகழலே. 7 


படைக்கல மாகவுன்‌ னாமத்‌ தெழுத்தஞ்சென்‌ நாவிற்‌ கொண்டேன்‌ 
இடைக்கல மல்லே னெழுபிறப்‌ பும்முனக்‌ காட்செய்கின்றேன்‌ 
துடைக்கினும்‌ போகேன்‌ தொழுது வணங்கித்தூ நீறணிந்துன்‌ 
அடைக்கலங்‌ கண்டா யணிதில்லைச்‌ சிற்றம்‌ பலத்தரனே. 8 


பொன்னொத்த மேனிமேல்‌ வெண்ணி றணிந்து புரிசடைகள்‌ 
மின்னொத்‌ திலங்கப்‌ பலிதேர்ந்‌ துழலும்‌ விடங்கர்வேடச்‌ 
சின்னத்தி னால்மலி தில்லையுட்‌ சிற்றம்‌ பலத்துநட்டம்‌ 
என்னத்த னாடல்கண்‌ டின்புற்ற தாலிவ்‌ விருநிலமே. 9 
சாட வெடுத்தது தக்கன்றன்‌ வேள்வியிற்‌ சந்திரனை 

வீட வெடுத்தது காலனை நாரணன்‌ நான்முகனும்‌ 


தேட வெடுத்தது தில்லையுட்‌ சிற்றம்‌ பலத்துநட்டம்‌ 
ஆட எடுத்திட்ட பாதமன்‌ றோநம்மை யாட்கொண்டதே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


10.4.109. திருத்‌ தூங்கானைமாடம்‌ திருவிருத்தம்‌ 


பதிகப்‌ பலன்கள்‌ : டபக்‌ மற்றும்‌ சூலக்‌ பொறிக்கும்போ 
ஓத வேண்டிய பதிகம்‌ 
பண்‌: இந்தளம்‌ - மா மா கெளளை 


பொன்னார்‌ திருவடிக்‌ கொன்றுண்டு விண்ணப்பம்‌ போற்றிசெய்யும்‌ 
என்னாவி காப்பதற்‌ கிச்சையுண்‌ டேலிருங்‌ கூற்றகல 
மின்னாரு மூவிலைச்‌ சலமென்‌ மேற்பொறி மேவுகொண்டல்‌ 
துன்னார்‌ கடந்தையுள்‌ தூங்கானை மாடச்‌ சுடர்க்கொழுந்தே. 1 


அவா சிறுதொண்ட னென்நினைந்‌ தானென்‌ றரும்பிணிநோய்‌ 
காவா தொழியிற்‌ கலக்குமுன்‌ மேற்பழி காதல்செய்வார்‌ 
தேவா திருவடி நீறென்னைப்‌ பூசுசெந்‌ தாமரையின்‌ 

பூவார்‌ கடந்தையுள்‌ தூங்கானை மாடத்தெம்‌ புண்ணியனே.2-9 


கடவுந்‌ திகிரி கடவா தொழியக்‌ கயிலையுற்றான்‌ 

படவுந்‌ திருவரி லொன்றுவைத்‌ தாய்பனி மால்வரைபோல்‌ 
இடபம்‌ பொறித்தென்னை யேன்றுகொள்‌ ளாயிருஞ்‌ சோலைதிங்கள்‌ 
தடவுங்‌ கடந்தையுள்‌ தூங்கானை மாடத்தெந்‌ தத்துவனே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


ஈம்‌ ை 

11.5.001. கோயில்‌ - க்‌ ந்தொகை 
பதிகப்‌ பலன்கள்‌ : அன்னம்‌ வாழ்நாளில்‌ அனுதினம்‌ கிடைக்க, அன்னம்‌ 

சாப்பிடுவதற்கு முன்னால்‌ ஓத வேண்டிய பதிகம்‌ 

பண்‌: பழந்தக்கராகம்‌ - ஆரபி 

அன்னம்‌ பாலிக்குந்‌ தில்லைச்சிற்‌ றம்பலம்‌ 
பொன்னம்‌ பாலிக்கு மேலுமிப்‌ பூமிசை 
என்னம்‌ பாலிக்கு மாறுகண்‌ டின்புற 
இன்னம்‌ பாலிக்கு மோஇப்‌ பிறவியே. 1 


அரும்பற்‌ றப்பயட ஆய்மலர்‌ கொண்டுநீர்‌ 

சுரும்பற்‌ றப்படத்‌ தூவித்‌ தொழுமினோ 

கரும்பற்‌ றச்சிலைக்‌ காமனைக்‌ காய்ந்தவன்‌ 

பெரும்பற்‌ றப்புலி யூரெம்‌ பிரானையே. 2 


அரிச்சுற்‌ றவினை யாலடர்ப்‌ புண்டுநீர்‌ 

எரிச்சுற்‌ றக்கிடந்‌ தாரென்‌ றயலவர்‌ 

சிரிச்சுற்‌ றுப்பல பேசப்ப டாமுனம்‌ 

திருச்சிற்‌ றம்பலஞ்‌ சென்றடைந்‌ துய்ம்மினே. 3 


அல்ல லென்செயும்‌ அருவினை யென்செயும்‌ 

தொல்லை வல்வினைத்‌ தொந்தந்தா னென்செயும்‌ 

தில்லை மாநகர்ச்‌ சிற்றம்‌ பலவனார்க்‌ 

கெல்லை யில்லதோ ரடிமைபூண்‌ டேனுக்கே. 4 


ஊனில்‌ ஆவி யுயிர்க்கும்‌ பொழுதெலாம்‌ 

நான்‌ நிலாவி யிருப்பனென்‌ னாதனைத்‌ 

தேன்‌ நிலாவிய சிற்றம்‌ பலவனார்‌ 

வான்நி லாவி யிருக்கவும்‌ வைப்பரே. 5 


சிட்டர்‌ வானவர்‌ சென்று வரங்கொளும்‌ 

சிட்டர்‌ வாழ்தில்லைச்‌ சிற்றம்‌ பலத்துறை 

சிட்டன்‌ சேவடி கைதொழச்‌ செல்லுமச்‌ 

சிட்டர்‌ பாலணு கான்செறு காலனே. 6 


ஒருத்த னார்‌ உல கங்கட்‌ கொருசுடர்‌ 

திருத்த னார்தில்லை சிற்றம்‌ பலவனார்‌ 

விருத்த னாரிளை யார்விட முண்டவெம்‌ 

அருத்த னாரடி யாரை யறிவரே. 7 


விண்நி றைந்ததோர்‌ வெவ்வழ லின்னுரு 

எண்நி றைந்த இருவர்க்‌ கறிவொணாக்‌ 

கண்நி றைந்த கடிபொழி லம்பலத்‌ 

துள்நி றைந்துநின்‌ றாடு மொருவனே. 8 


வில்லை வட்டப்‌ படவாங்கி யவுணர்தம்‌ 

வல்லைவட்‌ டம்மதில்‌ மூன்றுடன்‌ மாய்த்தவன்‌ 

தில்லைவட்‌ டந்திசை கைதொழு வார்வினை 

ஒல்லைவட்‌ டங்கடந்‌ தொடுத லுண்மையே. 9 


நாடி. நாரணன்‌ நான்முக னென்றிவர்‌ 

தேடி யுந்திரிந்‌ துங்காண வல்லரோ 

மாட மாளிகை சகூழ்தில்லை யம்பலத்‌ 

தாடி பாதமென்‌ நெஞ்சு ளிருக்கவே 10 


மதுர வாய்மொழி மங்கையோர்‌ பங்கினன்‌ 

சதுரன்‌ சிற்றம்‌ பலவன்‌ திருமலை 

அதிர ஆர்த்தெடுத்‌ தான்முடி. பத்திற 

மிதிகொள்‌ சேவடி சென்றடைந்‌ துய்ம்மினே. 11 


திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌-சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 23 | ௨8௨ 


12.5.002. கோயில்‌ - க்‌ நர்தொகை 
பதிகப்‌ பலன்கள்‌ : மைபொ ம்‌ ஈசன்‌ நெஞ்சில்‌ நீங்காமல்‌ 
எப்போதும்‌ அவன்‌ நினைவுடனே வாழஓத வேண்டிய பதிகம்‌ 
பண்‌: பழந்தக்கராகம்‌ - ஆரபி 
பனைக்கை மும்மத வேழம்‌ உரித்தவன்‌ 
நினைப்ப வர்மனங்‌ கோயிலாக்‌ கொண்டவன்‌ 
அனைத்தும்‌ வேடமாம்‌ அம்பலக்‌ கூத்தனைத்‌ 
தினைத்த னைப்பொழு தும்மறந்‌ துய்வனோ. 1 


தீர்த்த னைச்சிவ னைச்சிவ லோகனை 

மூர்த்தி யைமுத லாய ஒருவனைப்‌ 

பார்த்த னுக்கருள்‌ செய்தசிற்‌ றம்பலக்‌ 

கூத்த னைக்கொடி யேன்மறந்‌ துய்வனோ. 2 


கட்டும்‌ பாம்புங்‌ கபாலங்கை மான்மறி 

இட்ட மாயிடு காட்டெரி யாடுவான்‌ 

சிட்டர்‌ வாழ்தில்லை யம்பலக்‌ கூத்தனை 

எள்க னைப்பொழு தும்மறந்‌ துய்வனோ. 3 


மாணி பால்கறந்‌ தாட்டி வழிபட 

நீணு லகெலாம்‌ ஆளக்‌ கொடுத்தவென்‌ 

அணியைச்‌ செம்பொ அம்பலத்‌ துள்நின்ற 

தாணு வைத்தமி யேன்மறந்‌ துய்வனோ. 4 


பித்த னைப்பெருங்‌ காடரங்‌ காவுடை 

முத்த னைமுளை வெண்மதி சூடியைச்‌ 

சித்தனைச்‌ செம்பொ னம்பலத்‌ துள்நின்ற 

அத்த னையடி யேன்மறந்‌ துய்வனோ. 5 


நீதி யைநிறை வைமறை நான்குடன்‌ 

ஒதி யையொரு வர்க்கும்‌ அறிவொண்ணாச்‌ 

சோதி யைச்சுடர்‌ செம்பொனி அம்பலத்‌ 

தாதி யையடி யேன்மறந்‌ துய்வனோ. 6 


மைகொள்‌ கண்டனெண்‌ தோளன்முக்‌ கண்ணினன்‌ 

பைகொள்‌ பாம்பரை யார்த்த பரமனார்‌ 

செய்ய மாதுரை சிற்றம்ப லத்தெங்கள்‌ 

ஜய னையடி யேன்மறந்‌ துய்வனோ. ள்‌ 


முழுதும்‌ வானுல கத்துள தேவர்கள்‌ 

தொழுதும்‌ போற்றியுந்‌ தூயசெம்‌ பொன்னினால்‌ 

எழுதி மேய்ந்தசிற்‌ றம்பலக்‌ கூத்தனை 

இழுதை யேன்மறந்‌ தெங்ஙன முய்வனோ. 8 


காரு லாமலர்க்‌ கொன்றையந்‌ தாரனை 

வாரு லாமூலை மங்கைம ணாளனைத்‌ 

தேரு லாவிய தில்லையுட்‌ கூத்தனை 

ஆர்கி லாஅமு தைமறந்‌ துய்வனோ. 9 


ஓங்கு மால்வரை யேந்தலுற்‌ றான்சிரம்‌ 

விங்கி விம்முற வூன்றிய தாளினான்‌ 

தேங்கு நீர்வயல்‌ சூழ்தில்லைக்‌ கூத்தனைப்‌ 

பாங்கி லாத்தொண்ட னேன்மறந்‌ துய்வனோ. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


13.5.010. மறைக்காடு - க்‌ நதகொகை 


பதிகப்‌ பலன்கள்‌ : அவனை அறிவை அறியவேண்டி நமக்‌ 
ன்றாவது கண்‌ க்க வேண்‌ வேண்டிய பதிகம்‌ 


பண்‌: இந்தளம்‌ - மாமா கெளளை 


பண்ணின்‌ நேர்மொழி யாளுமை பங்கரோ 

மண்ணி ஸனார்வலஞ்‌ செய்ம்மறைக்‌ காடரோ 

கண்ணி னாலுமைக்‌ காணக்‌ கதவினைத்‌ 

திண்ண மாகத்‌ திறந்தருள்‌ செய்ம்மினே. 1 


ஈண்டு செஞ்சடை யாகத்து ளீசரோ 

மூண்ட கார்முகி லின்முறிக்‌ கண்டரோ 

அண்டு கொண்டநீ ரேயருள்‌ செய்திடும்‌ 

நீண்ட மாக்கத வின்வலி நீக்குமே. 2 


அட்ட மூர்த்திய தாகிய அப்பரோ 

துட்டர்‌ வான்புரஞ்‌ சுட்ட சுவண்டரோ 

பட்டங்‌ கட்டிய சென்னிப்‌ பரமரோ 

சட்ட விக்கத வந்திறப்‌ பிம்மினே. ௫ 


அரிய நான்மறை யோதிய நாவரோ 

பெரிய வான்புரஞ்‌ சுட்ட சுவண்டரோ 

விரிகொள்‌ கோவண அடை விருத்தரோ 

பெரிய வான்கத வம்பிரி விக்கவே. 4 


மலையில்‌ நீடிருக்‌ கும்மறைக்‌ காடரோ 

கலைகள்‌ வந்திறைஞ்‌ சுங்கழ லேத்தரோ 

விலையில்‌ மாமணி வண்ண வுருவரோ 

தொலைவி லாக்கத வந்துணை நீக்குமே. 5 


பூக்குந்‌ தாழை புறணி யருகெலாம்‌ 

அக்குந்‌ தண்பொழில்‌ சூழ்மறைக்‌ காடரோ 

ஆர்க்குங்‌ காண்பரி யீரடி கேளுமை 

நோக்கிக்‌ காணக்‌ கதவைத்‌ திறவுமே. 6 


வெந்த வெண்பொடிப்‌ பூசும்‌ விகிர்தரோ 

அந்த மில்லி யணிமறைக்‌ காட ரோ 

எந்தை நீயடி யார்வந்‌ திறைஞ்சிட 

இந்த மாக்கத வம்பிணி நீக்குமே. 7 


ஆறு குடும்‌ அணிமறைக்‌ காடரோ 

கூறு மாதுமைக்‌ கீந்த குழகரோ 

றற தேறிய எம்பெரு மானிந்த 

மாறி லாக்கத வம்வலி நீக்குமே. 8 


சுண்ண வெண்பொடிப்‌ பூசுஞ்‌ சுவண்டரோ 

பண்ணி யேறுகந்‌ தேறும்‌ பரமரோ 

அண்ண லாதி யணிமறைக்‌ காடரோ 

திண்ண மாக்கத வந்திறப்‌ பிம்மினே. 9 


விண்ணு எளார்விரும்‌ பியெதிர்‌ கொள்ளவே 

மண்ணு ளார்வணங்‌: கும்மறைக்‌ காட ரோ 

கண்ணி னாலுமைக்‌ காணக்‌ கதவினைத்‌ 

திண்ண மாகத்‌ திறந்தருள்‌ செய்ம்மினே. 10 


அரக்க னைவிர லாலடர்த்‌ திட்ட நீர்‌ 

இரக்க மொன்றிலீ ரெம்பெரு மானிரே 

சுரக்கும்‌ புன்னைகள்‌ சூழ்மறைக்‌ காட ரோ 

சரக்க விக்கத வந்திறப்‌ பிம்மினே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 

அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ - சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 27 | ௨8௨ 


14.5.50. வாய்மூர்‌ - க்‌ நதொகை 


பதிகப்‌ பலன்கள்‌ : நாம்‌ இறைவன்‌ அருள்‌ பரிபூரணமாக கிடைக்கப்‌ பாட 
வேண்டிய பதிகம்‌. 


எங்கே யென்னை யிருந்திடந்‌ தேடிக்கொண் 

டங்கே வந்தடை யாள மருளினார்‌ 

தெங்கே தோன்றுந்‌ திருவாய்மூர்ச்‌ செல்வனார்‌ 

அங்கே வாவென்று போனா ரதென்கொலோ. 1 


மன்னு மாமறைக்‌ காட்டு மணாளனார்‌ 

உன்னி யுன்னி யுறங்குகின்‌ றேனுக்குத்‌ 

தன்னை வாய்மூர்த்‌ தலைவனா மாசொல்லி 

என்னை வாவென்று போனார தென்கொலோ. 2 


தஞ்சே கண்டேன்‌ தரிக்கிலா தாரென்றேன்‌ 

அஞ்சே லுன்னை யழைக்கவந்‌ தேனென்றார்‌ 

உஞ்சே னென்றுகந்‌ தேயெழுந்‌ தோட்டந்தேன்‌ 

வஞ்சே வல்லரே வாய்மூ ரடிகளே. 3 


கழியக்‌ கண்டிலேன்‌ கண்ணெகி ரேகண்டேன்‌ 

ஒழியப்‌ போந்திலே னொக்கவே யோட்டந்தேன்‌ 

வழியிற்‌ கண்டிலேன்‌ வாய்மூ ரடிகள்தம்‌ 

சுழியிற்‌ பட்டுச்‌ சுழல்கின்ற தென்கொலோ. 4 


ஒள்ளி யாரிவ ரன்றிமற்‌ றில்லையென்‌ 

அள்கி யுள்கி யுகந்திருந்‌ தேனுக்குத்‌ 

தெள்ளி யாரிவர்‌ போலத்‌ திருவாய்மூர்க்‌ 

கள்ளி யாரவர்‌ போலக்‌ கரந்ததே. 5 


யாதே செய்துமி யாமலோ நீயென்னில்‌ 
அதே யேயு மளவில்‌ பெருமையான்‌ 

மாதே வாகிய வாய்மூர்‌ மருவினார்‌ 

போதே யென்றும்‌ புகுந்ததும்‌ பொய்கொலோ. 


பாடிப்‌ பெற்ற பரிசில்‌ பழங்காசு 

வாடி வாட்டந்‌ தவிர்ப்பா ரவரைப்‌ போல்‌ 
தேடிக்‌ கொண்டு திருவாய்மூர்க்‌ கேயெனா 
ஓடிப்‌ போந்திங்‌ கொளித்தவா றென்கொலோ. 


திறக்கப்‌ பாடிய என்னினுஞ்‌ செந்தமிழ்‌ 
உறைப்புப்‌ பாடி யடைப்பித்தா ருந்நின்றார்‌ 
மறைக்க வல்லரோ தம்மைத்‌ திருவாய்மூர்ப்‌ 
பிறைக்கொள்‌ செஞ்சடை யாரிவர்‌ பித்தரே. 


தனக்கே றாமை தவிர்க்கென்று வேண்டினும்‌ 
நினைத்தேன்‌ பொய்க்கருள்‌ செய்திடு நின்மலன்‌ 
எனக்கே வந்தெதிர்‌ வாய்மூருக்‌ கேயெனாப்‌ 
புனற்கே பொற்கோயில்‌ புக்கதும்‌ பொய்கொலோ. 


தீண்டற்‌ கரிய திருவடி யொன்றினால்‌ 

மீண்டற்‌ கும்மிதித்‌ தார்‌ அரக்‌ கன்தனை 
வேண்டிக்கொண்‌ டேன்திரு வாய்மூர்‌ விளக்கினைத்‌ 
தூண்டிக்‌ கொள்வன்நா னென்றலுந்‌ தோன்றுமே. 


ப்பு: இறைவன்‌ வாய்‌ க்கு வா என்‌ 
அமைக்க பொது பாடிய பதிகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


15.05.72. லக்‌ க க்‌ நதொகை 


பண்‌ - குறிஞ்சி (ஹரிகாம்போதி) 
பதிகப்‌ பலன்கள்‌ : நாம்‌ சிவகதி அடைய ஓத வேண்டிய பதிகம்‌. 


வைத்த மாடும்‌ மனைவியும்‌ மக்கள்நீர்‌ 

செத்த போது செறியார்‌ பிறிவதே 

நித்த நீலக்‌ குடியர னைத்நினை 

சித்த மாகிற்‌ சிவகதி சேர்திரே. 1 


செய்ய மேனியன்‌ தேனொடு பால்தயிர்‌ 

நெய்ய தாடிய நீலக்‌ குடியரன்‌ 

மைய லாய்மற வாமனத்‌ தார்க்கெலாம்‌ 

கையி லாமல கக்கனி யொக்குமே. 2 


ஆற்ற நீள்சடை ஆயிழை யாளொரு 

கூற்றன்‌ மேனியிற்‌ கோலம்‌ தாகிய 

நீற்றன்‌ நீலக்‌ குடியுடை யானடி 

போற்றி னாரிடர்‌ போக்கும்‌ புநிதனே. 3 


நாலு வேதியர்க்‌ கின்னருள்‌ நன்னிழல்‌ 

அலன்‌ அலநஸஞ்‌ சுண்டகண்‌ டத்தமர்‌ 

நீலன்‌ நீலக்‌ குடியுறை நின்மலன்‌ 

கால னாருயிர்‌ போக்கிய காலனே. 4 


நேச நீலக்‌ குடியர னேயெனா 

நீச ராய்நெடு மால்செய்த மாயத்தால்‌ 

ஈச னோர்சரம்‌ எய்ய எரிந்துபோய்‌ 

நாச மானார்‌ திரிபுர நாதரே. 5 


கொன்றை சூடியைக்‌ குன்ற மகளொடும்‌ 

நின்ற நீலக்‌ குடியர னேயெனீர்‌ 

என்றும்‌ வாழ்வுகந்‌ தேயிறு மாக்குநீர்‌ 

பொன்றும்‌ போது நுமக்கறி வொண்ணுமே. 6 


கல்லி னோடெனைப்‌ பூட்டி யமண்கையர்‌ 

ஒல்லை நீர்புக நூக்கவென்‌ வாக்கினால்‌ 

நெல்லு நீள்வயல்‌ நீலக்‌ குடியரன்‌ 

நல்ல நாமம்‌ நவிற்றிஉய்ந்‌ தேனன்றே. 7 


அழகி யோமிளை யோமெனு மாசையால்‌ 

ஒழுகி அவி யுடல்விடு முன்னமே 

நிழல தார்பொழில்‌ நீலக்‌ குடியரன்‌ 

கழல்கொள்‌ சேவடி. கைதொழு துய்ம்மினே. 8 


கற்றைச்‌ செஞ்சடைக்‌ காய்கதிர்‌ வெண்திங்கள்‌ 

பற்றிப்‌ பாம்புடன்‌ வைத்த பராபரன்‌ 

நெற்றிக்‌ கண்ணுடை நீலக்‌ குடியரன்‌ 

சுற்றித்‌ தேவர்‌ தொழுங்கழற்‌ சோதியே. 9 


தருக்கி வெற்பது தாங்கிய வீங்குதோள்‌ 
அரக்க னாருட லாங்கொர்‌ விரலினால்‌ 
நெரித்து நீலக்‌ குடியரன்‌ பின்னையும்‌ 


இரக்க மாயருள்‌ செய்தன னென்பரே. 10 
ப்பு: கடலில்‌ கல்லே மிதப்பாக கொண்டு கை யது. 
திருச்சிற்றம்பலம்‌ 


16.05.90. குனிக்‌ க்‌ நகொகை 


பதிகப்‌ பலன்கள்‌ : நம்‌ துன்பங்கள்‌ ப ணமாக விலகி அனைத்‌ ம்‌ 


வெற்றி பெர ஒத வேண்டிய பதிகம்‌. 


மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌ 

வீசு தென்றலும்‌ விங்ளெ வேனிலும்‌ 

மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்றதே 

ஈச னெந்தை யிணையடி நீழலே. 1 


நமச்சி வாயவே ஞானமுங்‌ கல்வியும்‌ 

நமச்சி வாயவே நானறி விச்சையும்‌ 

நமச்சி வாயவே நாநவின்‌ றேத்துமே 

நமச்சி வாயவே நன்னெறி காட்டுமே. 2 


ஆளா காரா ளானாரை யடைந்துய்யார்‌ 

மீளா ஆட்செய்து மெய்ம்மையுள்‌ நிற்கிலா 

தோளா தசுரை யோதொழும்‌ பர்செவி 

வாளா மாய்ந்துமண்‌ ணாகிக்‌ கழிவரே. 3 


நடலை வாழ்வுகொண்‌ டென்செய்திர்‌ நாணிலீர்‌ 

சுடலை சேர்வது சொற்பிர மாணமே 

கடலின்‌ நஞ்சமு துண்டவர்‌ கைவிட்டால்‌ 

உடலி னார்கிடந்‌ தூர்முனி பண்டமே. 4 


பூக்கைக்‌ கொண்டரன்‌ பொன்னடி போற்றிலார்‌ 

நாக்கைக்‌ கொண்டரன்‌ நாமம்‌ நவில்கிலார்‌ 

ஆக்கைக்‌ கேயிரை தேடி யலமந்து 

காக்கைக்‌ கேயிரை யாகிக்‌ கழிவரே. 5 


குறிக ளும்மடை யாளமுங்‌ கோயிலும்‌ 

நெறிக ளும்மவர்‌ நின்றதோர்‌ நேர்மையும்‌ 

அறிய ஆயிரம்‌ ஆரணம்‌ ஓதிலும்‌ 

பொறியி லீர்மன மென்கொல்‌ புகாததே. 6 


வாழ்த்த வாயும்‌ நினைக்க மடநெஞ்சும்‌ 

தாழ்த்தச்‌ சென்னியுந்‌ தந்த தலைவனைச்‌ 

சூழ்த்த மாமலர்‌ தூவித்‌ துதியாதே 

வீழ்த்த வாவினை யேன்நெடுங்‌ காலமே. 7 


எழுது பாவைநல்‌ லார்திறம்‌ விட்டுநான்‌ 

தொழுது போற்றிநின்‌ றேனையுஞ்‌ சூழ்ந்துகொண் 

டுழுத சால்வழி யேயுழு வான்பொருட்‌ 

டிமுதை நெஞ்சமி தென்படூ கின்றதே. 8 


நெக்கு நெக்கு நினைபவர்‌ நெஞ்சுளே 

புக்கு நிற்கும்‌ பொன்னார்சடைப்‌ புண்ணியன்‌ 

பொக்க மிக்கவர்‌ பூவுந்‌ ர௬ங்கண்டு 

நக்கு நிற்பர்‌ அவர்தம்மை நாணியே. 9 


விறகற்‌ நீயினன்‌ பாலிற்‌ படுநெய்போல்‌ 
மறைய நின்றுளன்‌ மாமணிச்‌ சோதியான்‌ 
உறவு கோல்நட்‌ டுணர்வு கயிற்றினால்‌ 


மூறுக வாங்கிக்‌ கடையமுன்‌ நிற்குமே. 10 
ப்பு: நீற்றரையை இறைவன்‌ லாக கண்டு பாடியது.. 
திருச்சிற்றம்பலம்‌ 


ாம்‌ ை 


17.06.01 கோயில்‌ - பெரிய திருத்தாண்டகம்‌ 


பண்‌ - குறிஞ்சி (ஹரிகாம்போதி) 
பதிகப்‌ பலன்கள்‌ : நாம்‌ எம்பெருமானைப்‌ பற்றியே அ னமும்‌ 
பேசுவதா வேண்டிய பதிகம்‌. 


அரியானை அந்தணர்தம்‌ சிந்தை யானை 

அருமறையின்‌ :அகத்தானை அணுவை யார்க்கும்‌ 

தெரியாத தத்துவனைத்‌ தேனைப்‌ பாலைத்‌ 

திகழொளியைத்‌ தேவர்கள்தங்‌ கோனை மற்றைக்‌ 

கரியானை நான்முகனைக்‌ கனலைக்‌ காற்றைக்‌ 
கனைகடலைக்‌ குலவரையைக்‌ கலந்து நின்ற 

பெரியானைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 1 


கற்றானைக்‌ கங்கைவார்‌ சடையான்‌ தன்னைக்‌ 

காவிரிசூழ்‌ வலஞ்சுழியுங்‌ கருதி னானை 

அற்றார்க்கும்‌ அலந்தார்க்கும்‌ அருள்செய்‌ வானை 

அரூரும்‌ புகுவானை யறிந்தோ மன்றே 

மற்றாருந்‌ தன்னொப்பா ரில்லா தானை 

வானவர்க ளெப்பொழுதும்‌ வணங்கி யேத்தப்‌ 

பெற்றானைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 2 


கருமானி னுரியதளே உடையா வீக்கிக்‌ 

கனைகழல்கள்‌ கலந்தொலிப்ப அனல்கை யேந்தி 

வருமானத்‌ திரள்தோள்கள்‌ மட்டித்‌ தாட 

வளர்மதியஞ்‌ சடைக்கணிந்து மானேர்‌ நோக்கி 

அருமான: வாண்முகத்தா ளமர்ந்து காண 

அமரர்கணம்‌ முடிவணங்க ஆடு கின்ற 

பெருமானைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 3 


அருந்தவர்கள்‌ தொழுதேத்தும்‌ அப்பன்‌ தன்னை 

அமரர்கள்தம்‌ பெருமானை யரனை மூவா 

மருந்தமரர்க்‌ கருள்புரிந்த மைந்தன்‌ தன்னை 

மறிகடலுங்‌ குலவரையும்‌ மண்ணும்‌ விண்ணும்‌ 
திருந்தொளிய தாரகையுந்‌ திசைக ளெட்டுந்‌ 

திரிசுடர்கள்‌ ஓரிரண்டும்‌ பிறவு மாய 

பெருந்தகையைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 4 


அருந்துணையை அடியார்தம்‌ அல்லல்‌ தீர்க்கும்‌ 

அருமருந்தை அகல்ஞாலத்‌ தகத்துள்‌ தோன்றி 
வருந்துணையுஷ்‌ சுற்றமும்‌ பற்றும்‌ விட்டு 

வான்புலன்கள்‌ அகத்தடக்கி மடவா ரோடும்‌ 
பொருந்தணைமேல்‌ வரும்பயனைப்‌ போக மாற்றிப்‌ 
பொதுந்க்கித்‌ தனைநினைய வல்லோர்க்‌ கென்றும்‌ 
பெருந்துணையைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 5 


கரும்பமரும்‌ மொழிமடவான்‌ பங்கன்‌ தன்னைக்‌ 

கனவயிரக்‌ குன்றனைய காட்சி யானை 

அரும்பமரும்‌ பூங்கொன்றைத்‌ தாரான்‌ தன்னை 

அருமறையோ டாறங்கம்‌ ஆயி னானைச்‌ 

சுரும்பமருங்‌ கடிபொழில்கள்‌ சூழ்தென்‌ னாரூர்ச்‌ 
சுடர்க்கொழுந்தைத்‌ துளக்கில்லா விளக்கை மிக்க 
பெரும்பொருளைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 6 


வரும்பயனை யெழுநரம்பி னோசை யானை 
வரைசிலையா வானவர்கள்‌ முயன்ற வாளி 
அரும்பயஞ்செ யவுணர்புர மெரியக்‌ கோத்த 
அம்மானை யலைகடல்நஞ்‌ சயின்றான்‌ றன்னைச்‌ 
சுரும்பமருங்‌ குழன்மடவார்‌ கடைக்கண்‌ நோக்கில்‌ 
துளங்காத சிந்தையராய்த்‌ துறந்தோ ருள்ளப்‌ 
பெரும்பயனைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 


பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 7 
காரானை யீருரிவைப்‌ போர்வை யானைக்‌ 

காமருபூங்‌ கச்சியே கம்பன்‌ தன்னை 

யாரேனு மடியவர்கட்‌ கணியான்‌ தன்னை 

யமரர்களுக்‌ கறிவரிய அளவி லானைப்‌ 

பாரோரும்‌ விண்ணோரும்‌ பணிய நட்டம்‌ 

பயில்கின்ற பரஞ்சுடரைப்‌ பரனை யெண்ணில்‌ 

பேரானைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 8 


முற்றாத பால்மதியஞ்‌ சூடி னானை 

மூவுலகுந்‌ தானாய முதல்வன்‌ றன்னைச்‌ 

செற்றார்கள்‌ புரமூன்றுஞ்‌ செற்றான்‌ றன்னைத்‌ 

திகழொளியை |மரகதத்தைக்‌ தேனைப்‌ பாலை 

குற்றாலத்‌ தமர்ந்துறையுங்‌ குழகன்‌ தன்னைக்‌ 

கூத்தாட வல்லானைக்‌ கோனை ஞானம்‌ 

பெற்றானைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 9 


காரொளிய திருமேனிச்‌ செங்கண்‌ மாலுங்‌ 

கடிகமலத்‌ திருந்தவனுங்‌ காணா வண்ணம்‌ 

சீரொளிய தழல்பிழம்பாய்‌ நின்ற தொல்லைத்‌ 

திகழொளியைச்‌ சிந்தைதனை மயக்கந்‌ தீர்க்கும்‌ 

ஏரொளியை இருநிலனும்‌ விசும்பும்‌ விண்ணு 

மேமுலகுங்‌ கடந்தண்டத்‌ தப்பால்‌ நின்ற 

பேரொளியைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரானைப்‌ 

பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


18.06.77. வாய்மூர்‌ - தாண்டகம்‌ 
பண்‌ - குறிஞ்சி (ஹரிகாம்போதி) 
பதிகப்‌ பலன்கள்‌ : நாம்‌ எம்பெருமானின்‌ பூரண அருளையும்‌ 
இறைவனுடைய காட்சி பெற ஓத வேண்டிய பதிகம்‌. 
பாட வடியார்‌ பரவக்‌ கண்டேன்‌ 
பத்தர்கணங்‌ கண்டேன்‌ மொய்த்த பூதம்‌ 
ஆடல்‌ முழவம்‌ அதிரக்‌ கண்டேன்‌ 
அங்கைஅனல்‌ கண்டேன்‌ கங்கை யாளைக்‌ 
கோட லரவார்‌ சடையிற்‌ கண்டேன்‌ 
கொக்கினிதழ்‌ கண்டேன்‌ கொன்றை கண்டேன்‌ 
வாடல்‌ தலையொன்று கையிற்‌ கண்டேன்‌ 
வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 1 


பாலின்‌ மொழியாளோர்‌ பாகங்‌ கண்டேன்‌ 
பதினெண்‌ கணமும்‌ பயிலக்‌ கண்டேன்‌ 

நீல நிறமுண்ட கண்டங்‌ கண்டேன்‌ 
நெற்றிநுதல்‌ கண்டேன்‌ பெற்றங்‌ கண்டேன்‌ 
காலைக்‌ கதிர்செய்‌ மதியங்‌ கண்டேன்‌ 
கரந்தை திருமுடிமேல்‌ தோன்றக்‌ கண்டேன்‌ 
மாலைச்‌ சடையும்‌ முடியுங்‌ கண்டேன்‌ 
வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 2 


மண்ணைத்‌ திகழ நடம தாடும்‌ 

வரைசிலம்‌ பார்க்கின்ற பாதங்‌ கண்டேன்‌ 
விண்ணில்‌ திகழும்‌ முடியுங்‌ கண்டேன்‌ “ 
வேடம்‌ பலவாஞ்‌ சரிதை கண்டேன்‌ 

தண்ணிப்‌ பிரியா மழுவுங்‌ கண்டேன்‌ 
தானுமறை யங்கம்‌ ஓதக்‌ கண்டேன்‌ 
வண்ணம்‌ பொலிந்திலங்கு கோல்ங்‌ கண்டேன்‌ 
வாய்மூ ரடிகளை நான்கண்ட வாறே. 3 


விளைத்த பெரும்பத்தி கூர நின்று 

மெய்யடியார்‌ தம்மை விரும்பக்‌ கண்டேன்‌ 

இளைக்குங்‌ கதநாகம்‌ மேனி கண்டேன்‌ 

என்பின்‌ கலந்திகழ்ந்து தோன்றக்‌ கண்டேன்‌ 

திளைக்குந்‌ திருமார்பில்‌ நீறு கண்டேன்‌ 

சேணார்‌ மதில்மூன்றும்‌ பொன்ற அன்ற 

வளைத்த வரிசிலையுங்‌ கையிற்‌ கண்டேன்‌ 

வாய்மூ ரடிகளை நன்கண்ட்‌ வாறே, 5 


கான்மறையும்‌ போதகந்தி னுரிவை கண்டேன்‌ 

காலிற்‌ கழல்கண்டேன்‌ கரியின்‌ தோல்கொண் 

டூன்மறையப்‌ போர்த்த வடிவுங்‌ கண்டேன்‌ 

உள்கமனம்‌ வைத்த உணர்வுங்‌ கண்டேன்‌ 

நான்மறை யானோடு நெடிய மாலும்‌ 

நண்ணி வரக்கண்டேன்‌ திண்ண மாக 

மான்மறிதங்‌ கையின்‌ மருவக்‌ கண்டேன்‌ 

வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 5 


அடியார்‌ சிலம்பொலிக ளார்ப்பக்‌ கண்டேன்‌ 

அவ்வவர்க்கே யீந்த கருணை கண்டேன்‌ 

முடியார்‌ சடைமேல்‌ அரவம்‌ மூழ்க. 

மூரிப்‌ பிறைபோய்‌ மறையக்‌ கண்டேன்‌ 

கொடியா ரதன்மே லிடபங்‌ கண்டேன்‌ 

கோவணமுங்‌ கீளுங்‌ குலாவக்‌ கண்டேன்‌ 

வடி.யாரும்‌ மூவிலைவேல்‌ கையில்‌ கண்டேன்‌ 

வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 6 


குழையார்‌ திருத்தோடு காதிற்‌ கண்டேன்‌ 
கொக்கரையுஞ்‌ சச்சரியுங்‌ கொள்கை கண்டேன்‌ 
இழையார்‌ புரிநூல்‌ வலத்தே கண்டேன்‌ 
ஏழிசை யாழ்வீணை முரலக்‌ கண்டேன்‌ 
தழையார்‌ சடைகண்டேன்‌ தன்மை கண்டேன்‌ 
தக்கையொடு தாளங்‌ கறங்கக்‌ கண்டேன்‌ 
மழையார்‌ திருமிடறும்‌ மற்றுங்‌ கண்டேன்‌ 


வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 7 
பொருந்தாத செய்கை பொலியக்‌ கண்டேன்‌ 

போற்றிசைத்து விண்ணோர்‌ புகழக்‌ கண்டேன்‌ 

பரிந்தார்க்‌ கருளும்‌ பரிசுங்‌ கண்டேன்‌ 

பாராகிப்‌ புனலாகி நிற்கை கண்டேன்‌ 

விருந்தாய்ப்‌ பரந்த தொகுதி கண்டேன்‌ 

மெல்லியலும்‌ விநாயகனுந்‌ தோன்றக்‌ கண்டேன்‌ 

மருந்தாய்ப்‌ பிணிதீர்க்கு மாறு கண்டேன்‌ 

வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 8 


மெய்யன்ப ரானார்க்‌ கருளுங்‌ கண்டேன்‌ 

வேடுவனாய்‌ நின்ற நிலையங்‌ கண்டேன்‌ 

கையம்‌ பரணெரித்த காட்சி கண்டேன்‌ 

கங்கணமும்‌ அங்கைக்‌ கனலுங்‌ கண்டேன்‌ 

ஐயம்‌ பலவூர்‌ திரியக்‌ கண்டேன்‌ 

அன்றவன்றன்‌ வேள்வி யழித்து கந்து 

வையம்‌ பரவ இருத்தல்‌ கண்டேன்‌ 

வாய்மூ ரடிகளைநான்‌ கண்ட வாறே. 9 


கலங்க இருவர்க்‌ கழலாய்‌ நீண்ட காரணமுங்‌ 

கண்டேன்‌ கருவாய்‌ நின்று 

பலங்கள்‌ தரித்துகந்த பண்புங்‌ கண்டேன்‌ பாட 

லொலியெலாங்‌ கூடக்‌ கண்டேன்‌ 

இலங்கைத்‌ தலைவன்‌ சிரங்கள்‌ பத்தும்‌ 

இறுத்தவனுக்கீந்த பெருமை கண்டேன்‌ 

வலங்கைத்‌ தலத்துள்‌ அனலுங்‌ கண்டேன்‌ 
வாய்மூரடிகளைநான்‌ கண்ட வாறே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ அற்புதத்திருப்‌ பதிகங்கள்‌ -சிவோஹம்‌-கச்சியேகம்பன்‌ 39 | 28௨. 


19.06.94. நின்‌ தாண்டகம்‌ 
பதிகப்‌ பலன்கள்‌ : ஸ்ரீருத்ரக்‌ கருத்தமைந்த பதிகம்‌ ஸ்ரீருத்ரம்‌ ஓதிய 
பலன்‌ கிடைக்க பண்‌ - குறிஞ்சி (ஹரிகாம்போதி) 


இருநிலனாய்த்‌ தீயாகி நீரு மாகி 
இயமான னாமெறியுங்‌ காற்று மாகி 


அருநிலைய திங்களாய்‌ ஞாயி நாகி 

ஆகாச மாயட்ட மூர்த்தி யாகிக்‌ 

பெருநலமுங்‌ குற்றமும்‌ பெண்ணும்‌ ஆணும்‌ 

பிறருருவுந்‌ தம்முருவுந்‌ தாமே யாகி 

நெருநலையாய்‌ இன்றாகி நாளை யாகி 

நிமிர்புன்‌ சடையடிகள்‌ நின்ற வாறே. 1 


மண்ணாகி விண்ணாகி மலைய மாகி 

வயிரமுமாய்‌ மாணிக்கந்‌ தானே யாகிக்‌ 

கண்ணாகிக்‌ கண்ணுக்கோர்‌ மணியு மாகிக்‌ 

கலையாகிக்‌ கலைஞானந்‌ தானே யாகிப்‌ 

பெண்ணாகிப்‌ பெண்ணுக்கோ ராணு மாகிப்‌ 

பிரளயத்துக்‌ கப்பாலோ ரண்ட மாகி 

எண்ணாக யெண்ணுக்கோ ரெழுத்து மாகி 

யெழுஞ்சுடரா யெம்மடிகள்‌ நின்ற வாறே. 2 


கல்லாகிக்‌ களறாகிக்‌ கானு மாகிக்‌ 

காவிரியாய்க்‌ கால்‌ ஆறாய்க்‌ கழியு மாகிப்‌ 

புல்லாகிப்‌ புதலாகிப்‌ பூடு மாகிப்‌ 

புரமாகிப்‌ புரமூன்றுங்‌ கெடுத்தா னாகிச்‌ 

சொல்லாகிச்‌ சொல்லுக்கோர்‌ பொருளு மாச்‌ 

சுலாவாகிச்‌ சுலாவுக்கோர்‌ சூழ லாகி 

நெல்லாகி நிலனாக நீரு மாகி 

நெடுஞ்சுடராய்‌ நிமிர்ந்தடிகள்‌ நின்ற வாறே, 3 


ஆவாகி ஆவினில்‌ ஐந்து மாகி 

அறிவாகி அழலாகி அவியு மாகி 

நாவாகி நாவுக்கோர்‌ உரையு மாகி 

நாதனாய்‌ வேதத்தி னுள்ளோ னாடஇப்‌ 

பூவாகிப்‌ பூவுக்கோர்‌ நாற்ற மாகிப்‌ 

புக்குளால்‌ வாசமாய்‌ நின்றா னாகித்‌ . 

தேவாகித்‌ தேவர்‌ முதலு மாகச்‌ 

செழுஞ்சுடராய்ச்‌ சென்றடிகள்‌ நின்றவாறே. 8 


நீராகி நீளகலந்‌ தானே யாகி 

நிழலாக நீள்விசும்பி னுச்சி யாகிப்‌ 

பேராகிப்‌ பேருக்கோர்‌ பெருமை யாகிப்‌ 

பெருமதில்கள்‌ மூன்றினையு மெய்தா னாக 

ஆரேனுந்‌ தன்னடைந்தார்‌ தம்மை யெல்லாம்‌ 

ஆட்கொள்ள வல்லவெம்‌ மீச னார்தாம்‌ 

பாராகிப்‌ பண்ணாகிப்‌ பாட லாதிப்‌ 

பரஞ்சுடராய்ச்‌ சென்றடிகள்‌ நின்றவாறே. 9 


மாலாகி நான்முகனாய்‌ மாபூ தமாய்‌ 

மருக்கமாய்‌ அருக்கமாய்‌ மகிழ்வு மாகிப்‌ 

பாலாக யெண்டசைக்கும்‌ எல்லை யாகிப்‌ 

பரப்பாகிப்‌ பரலோகந்‌ தானே யாகிப்‌ 

பூலோக புவலோக சுவலோ கமாய்ப்‌ : 

பூதங்களாய்ப்‌ புராணன்‌ தானே யாகி 

ஏலா தனவெல்லாம்‌ ஏல்விப்‌ பானாய்‌ 

எழுச்சுடராய்‌ எம்மடிகள்‌ நின்ற வாறே 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


20.06.99. ப்புக ர்‌ - ”காண்டகம்‌ 


பண்‌ - குறிஞ்சி (ஹரிகாம்போதி) 
பதிகப்‌ பலன்கள்‌ : நமக்‌ பேறு கிடைக்க வேண்டிய பதிகம்‌ 


எண்ணுகேன்‌ என்சொல்லி எண்ணு கேனோ 

எம்பெருமான்‌ திருவடியே எண்ணி னல்லால்‌ 

கண்ணிலேன்‌ மற்றோர்‌ களைகண்‌ இல்லேன்‌ 

கழலடியே கைதொழுது காணின்‌ அல்லால்‌ 

ஒண்ணுளே ஒன்பது வாசல்‌ வைத்தாய்‌ 

ஒக்க அடைக்கும்போ துணர மாட்டேன்‌ 

புண்ணியா உன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலூர்‌ மேவிய புண்ணி யனே. 1 


அங்கமே பூண்டாய்‌ அனலா டினாய்‌ 

ஆதிரையாய்‌ ஆல்நிழலாய்‌ அனே நூர்ந்தாய்‌ 

பங்கமொன்‌ நில்லாத படர்ச டையினாய்‌ 

பாம்பொடு திங்கள்‌ பகைதீர்த்‌ தாண்டாய்‌ 

சங்கையொன்‌ றின்னியே தேவர்‌ வேண்டச்‌ 

சமுத்திரத்தின்‌ நஞ்சுண்டு சாவா மூவாச்‌ 

சிங்கமே உன்னடிக்கே போது கின்றேன்‌ 

திருப்புகலார்‌ மேவிய தேவ தேவே. 2 


பையரவக்‌ கச்சையாய்‌ பால்வெண்‌ ணீற்றாய்‌ 

பளிக்குக்‌ குழையினாய்‌ பண்ணா ரின்சொல்‌ 

மைவிரவு கண்ணாளைப்‌ பாகங்‌ கொண்டாய்‌ 

மான்மறிகை ஏந்தினாய்‌ வஞ்சக்‌ கள்வர்‌ 

ஐவரையும்‌ என்மேற்‌ றரவ றுத்தாய்‌ 

அவர்வேண்டுங்‌ காரியமிங்‌ காவ தில்லை 

பொய்யுரையா துன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலார்‌ மேவிய புண்ணி யனே. 3 


தெருளாதார்‌ மூவெயிலுந்‌ தீயில்‌ வேவச்‌ 

சிலைவளைத்துச்‌ செங்கணையாற்‌ செற்ற தேவே 

மருளாதார்‌ தம்மனத்தில்‌ வாட்டந்‌ தீர்ப்பாய்‌ 

மருந்தாய்ப்‌ பிணிதீர்ப்பாய்‌ வானோர்க்‌ கென்றும்‌ 

அருளாகி அதியாய்‌ வேத மாகி 

அலர்மேலான்‌ நீர்மேலான்‌ ஆய்ந்துங்‌ . காணாப்‌ 
பொருளாவாய்‌ உன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலூர்‌ மேவிய புண்ணி யனே. 4 


நீரேறு செஞ்சைடமேல்‌ நிலாவெண்‌ திங்கள்‌ 

நீங்காமை வைத்துகந்த நீதி யானே 

பாரேறு படுதலையிற்‌ பலிகொள்‌ வானே 

பண்டநங்கற்‌ காய்ந்தானே பாவ நாசா 

காரேறு முகிலனைய கண்டத்‌ தானே 

கருங்கைக்‌ களிற்றுரிவை -கதறப்‌ போர்த்த 

போரேறே உன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலூர்‌ மேவிய புண்ணி யனே. 5 


விரிசடையாய்‌ வேதியனே வேத தோ 

விரிபொழில்சூழ்‌ வெண்காட்டாய்‌ மீயச்‌ சூராய்‌ 

திரிபுரங்கள்‌ எரிசெய்த தேவ தேவே 

திருவாரூர்த்‌ திருமூலட்‌ டானம்‌ மேயாய்‌ 

மருவினியார்‌ மனத்துளாய்‌ மாகா எத்தாய்‌ 

வலஞ்சுழியாய்‌ மாமறைக்காட்‌ டெந்தா யென்றும்‌ 
புரிசடையாய்‌ உன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலூர்‌ மேவிய புண்ணி யனே. 6 


தேவார்ந்த தேவனைத்‌ தேவ ரெல்லாந்‌ 

திருவடிமேல்‌ அலரிட்டு தேடி நின்று 

நாவார்ந்த மறைபாடி நட்டம்‌ அடி 

நான்முகனும்‌ இந்திரனும்‌ மாலும்‌ போற்றக்‌ 

காவார்ந்த பொழிற்சோலைக்‌ கானப்‌ பேராய்‌ 

கழுக்குன்றத்‌ துச்சியாய்‌ கடவு ளேநின்‌ 

பூவார்ந்த பொன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலுர்‌ மேவிய புண்ணி யனே. 7 


நெய்யாடி நின்மலனே நீல கண்டா 

நிறையுடையாய்‌ மறைவல்லாய்‌ நீதி யானே 

மையாடு கண்டமடவாள்‌ பாகத்‌ தானே 

மான்தோல்‌ உடையாய்‌ மகழ்ந்து நின்றாய்‌ 

கொய்யாடு கூவிளங்‌ கொன்றை மாலை 

கொண்டடியேன்‌ நானிட்டுக்‌ கூறி நின்று 

பொய்யாத சேவடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலூர்‌ மேவிய புண்ணி யனே. 8 


துன்னஞ்சேர்‌ கோவணத்தாய்‌ தூய நீற்றாய்‌ 

துதைந்திலங்கு வெண்மழுவாள்‌ கையி லேந்தித்‌ 
தன்னணையுந்‌ தண்மதியும்‌ பாம்பும்‌ நீருஞ்‌ 

சடைமுடிமேல்‌ வைத்துகந்த தன்மை யானே 

அன்ன நடை மடவாள்‌ பாகத்‌ தானே 

யக்காரம்‌ பூண்டானே ஆதி யானே 

பொன்னங்‌ கழலடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலுரர்‌ மேவிய புண்ணி யனே. 9 


ஒருவனையும்‌ அல்லா துணரா துள்ளம்‌ 

உணர்ச்சித்‌ தடுமாற்றத்‌ துள்ளே நின்ற 

இருவரையும்‌ மூவரையும்‌ என்மேல்‌ ஏவி 

இல்லாத தரவறுத்தாய்‌ கில்லேன்‌ ஏலக்‌ 

கருவரைகம்‌ கானல்‌ இலங்கை வேந்தன்‌ 

கடுந்தேர்ம்‌ தோடாமைக்‌ காலாற்‌ செற்ற 

பொருவரையாய்‌ உன்னடிக்கே போது கின்றேன்‌ 

பூம்புகலூர்‌ மேவிய புண்ணி யனே. 10 


